காலபைரவாஷ்டகம்‌ 


காலபைரவாஷடகம்‌ 


தமிழ்‌ உரை: 
மஹாமஹோபந்யாஸி ஸ்ரீவத்ஸ. வெ. ஸோமதேவ சர்மா. 


ன ஏன்‌ ரர்‌ களாச்‌ | 
கண்ண ணா கால ச்‌ என்‌ ॥ 2 
தேவராஜ ஸேவ்யமான பாவனாங்க்சரி பங்கஜம்‌ 
வ்யாளயஜ்ஞ ஸூத்ரமிந்து* பேக”ரம்‌ க்ருபாகரம்‌ | 
நாரதா:தி: யோகி: ப்‌ரருந்த: வந்தி“தம்‌ தி“க“ம்வரம்‌ 
காமிகா புராதி“நாத” காள பை*ரவம்‌ ப*ஜே ॥ 1 


(கருத்து) இந்த்ரனால்‌ ஸேவிக்கப்பட்ட பவித்ரமான பாதாரவிந்தமுள்ளவரும்‌, 
பாம்பைப்‌ பூணலாகப்‌ பூண்டவரும்‌, சந்த்ரன்‌ தலை பூஷணமாகக்கொண்டவரும்‌, 
க்ருபா நிதியும்‌, நாரதர்‌ முதலிய யோகி கணங்களால்‌ வணங்கப்பட்டவரும்‌, வஸ்த்ர 
மணியாதவருமான காமர்‌ நகரத்‌ தலைவனான கால பைரவரைப்‌ பஜிக்கிறேன்‌. 


ளா? ளனர்‌ எளின ளாக Ut 
விக விர்‌ எல்‌ எள! | 
௭௭ ௭௭ TITY எண எள்‌ 
கண்ண ரோ கால எ எள்‌ ॥ 5 
பா“னுகோடி பா“ஸ்வரம்‌ ப*வாப்‌*தி* தாரகம்‌ பரம்‌ 
நீலகண்ட” மீப்எிதார்த” தா“யகம்‌ த்ரிலோசனம்‌ | 
கால கால மம்புஜாக்ஷ மக்ஷமூல மக்ஷரம்‌ 
காறிகா புராதி*நாத காள பை/*ரவம்‌ ப*ஜே ॥ 2 


(கருத்து) கோடி ஸூர்ய ப்ரகாசமுள்ளவரும்‌, பவக்கடலைத்தாண்டிவைப்பவ 
ரும்‌, சிறந்தவரும்‌, கறுத்த கழுத்துள்ளவரும்‌, விரும்பியதைத்‌ தருபவரும்‌, முக்கண்‌ 
ணனும்‌, யமனுக்கு யமனும்‌, தாமரைக்‌ கண்ணனும்‌, ஜப மாலை சூலமிவைகளைத்‌ 
தரிப்பவரும்‌, அழிவற்றவருமான காமம்‌ நாத கால பைரவரைப்‌ பஜிக்கிறேன்‌. 


காலபைரவாஷ்டகம்‌ 


எச்ச ஈச whos காரர்‌ 
VATA ௭ Tee எள்‌ TT | 
கண்ண ரோ கால பர்‌ எள்‌ ॥ 3 
றஉலடங்க பாமத*ண்ட* பாணிமாதி: காரணம்‌ 
ம்யாம காய மாதி*தே*வ மக்ஷரம்‌ நிராமயம்‌ | 
பீ£ம விக்ரமம்‌ ப்ரபு*ம்‌ விசித்ர தாண்ட” வப்ரியம்‌ 
காறிகா புராதி*நாத* காள பைரவம்‌ ப*ஜே ॥ 3 


(கருத்து) ஸூலம்‌ டங்கம்‌ கயிறு தண்ட மிவைகளைக்‌ கரத்தில்‌ தரிப்பவரும்‌, 
முதற்‌ காரணமானவரும்‌, கறுத்த உடலுள்ளவரும்‌, முதல்‌ தெய்வமும்‌, அழிவும்‌ 
துன்பமும்‌ இல்லாதவரும்‌, பயங்கரமான பராக்ரமமுள்ளவரும்‌, பிரபுவும்‌, விசித்ர 
மான தாண்டவத்தில்‌ ஆசையுள்ள வருமான காஸ்ரீ நாத கால பைரவரைப்‌ பஜிக்கி 
றேன்‌. 


ஏர பரக எஸ்‌ ரகக 1ம்‌ 
எண்ன feo TT (றம்‌ | 
னள ஊக்கி கா்‌ 
கன்ன ௭ கால எ எள்‌ x 


பு-க்தி முக்தி தா“யகம்‌ ப்ரறஸ்தசாரு விக்‌'ரஹம்‌ 
ப“க்தவத்ஸலம்‌ ஸ்திரம்‌ ஸமஸ்தலோக விக்‌“ரஹம்‌ | 
வினிக்வணன்மனோஜ்ஞ ஹேமகிங்கிணீலஸத்கடிம்‌ 
காறிகா புராதி4நாத: காள பை/*ரவம்‌ ப*ஜே ॥ 4 


(கருத்து) போகத்தையும்‌, மோக்ஷத்தையும்‌ அளிப்பவரும்‌, சிறந்த அழகிய 
உருவமுள்ளவரும்‌, பக்தரிடம்‌ அன்புள்ளவரும்‌, சஞ்சலமற்றவரும்‌, உலகமெலாம்‌ 
உடலாகக்‌ கொண்டவரும்‌, மிக அழகாக சப்திக்கின்ற சிறு மணிகளை இடையில்‌ 
அணிந்தவருமான காப்‌ நாத கால பைரவரைப்‌ பஜிக்கிறேன்‌. 


ஏ எல்‌ என னார்‌ எல்‌ 

கன்ன ஏரா ல ஏ எள்‌ ட 
த“ர்மஸேது பாலகம்‌ த்வதசர்ம மார்க” நாறகம்‌ 

கர்ம பாறமோசகம்‌ ஸுமர்மதாயகம்‌ விபு“ம்‌ | 


ஸ்வர்ண வர்ணஸமணேஷபாற மோபி*தாங்க மண்டலம்‌ 
காறிகா புராதி*நாத காள பைரவ ப*ஜே ॥ 5 


காலபைரவாஷ்டகம்‌ 


(கருத்து) தர்மத்தை ரக்ஷிப்பவரும்‌, அதர்மத்தை அழிப்பவரும்‌ கர்ம பந்தத்தை 
அறுப்பவரும்‌, சிறந்த ஸெளக்யத்தைத்‌ தருபவரும்‌, விபுவும்‌ ஸ்வர்ண வர்ண முள்ள 
ஆதிசேஷனால்‌ அலங்கரிக்கப்பட்டவருமான காமீநாத கால பைரவரைப்‌ பஜிக்கி 
றேன்‌. 


காண எள Tag 
னி ர சர்‌ ரண | 
என எ ர்‌ ககன்‌ னர்‌ 
கண்ண ஏஏ கால எச்‌ எள்‌ ॥ 6 
ரத்ன பாது“கா ப்ரபா“பி*ராம பாத:யுக்‌“மகம்‌ 
நித்யமத்‌*விதீய மிஷ்ட தை”“வதம்‌ நிரஞ்ஜனம்‌ | 
ம்ருத்யு த“ர்ப நாயனம்‌ கராளத*ம்ஷ்ட மோக்ஷணம்‌ 
காமிகா புராதி“நாத” காள பை*ரவம்‌ ப*ஜே ॥ 6 


(கருத்து) ரத்னமயமான பாதுகைகளின்‌ காந்தியால்‌ அழகிய பாதமுள்ளவரும்‌, 
நித்யமானவரும்‌, ஒப்பற்றவரும்‌. இஷ்டதேவதையும்‌, பற்றற்றவரும்‌, யமன்‌ கர்வத்‌ 
தை நாமம்‌ செய்தவரும்‌, நரகத்திலிருந்து விடுவிப்பவருமான காமரீநாத கால 
பைரவரைப்‌ பஜிக்கிறேன்‌. 


௭௭௭ எள Tea 
கணா THAT எற Fa | 
க னார்‌ ம்‌ 
கண்ண ௭ கால ச்‌ எள்‌ ॥ 69 


அட்டஹாஸ பின்ன பத்‌“ மஜாண்ட“கோமற ஸந்ததிம்‌ 
த்‌“ருஷ்டிபாத நஷ்டபாப ஜாலமுக்‌£ர மமாஸனம்‌ | 
அஷ்டஸித்‌“தி* தா£யகம்‌ கபாலமாலிகாத*ரம்‌ 
காமிகா புராதி“நாத” காள பை*ரவம்‌ ப*ஜே ॥ 7 


(கருத்து) அட்டஹாஸத்தால்‌ பல பிரும்மாண்டங்களைப்‌ பிளந்தவரும்‌, 
பார்வையினாலேயே ஸகல பாபங்களையும்‌ அகற்றுபவரும்‌, கடுமையாக சிக்ஷிப்ப 
வரும்‌, எட்டு ஸித்திகளைத்‌ தருபவரும்‌, கழுத்தில்‌ கபாலமாலை தரித்தவருமான 
காமப்நாத காலபைரவரைப்‌ பஜிக்கிறேன்‌. 

கள எக பரச ர எல்‌ 1௭ம்‌ | 
எண்ணார்‌ களச்‌ ரர்‌ eae 
கண்ண ஏரா கால எச்‌ என்‌ ॥ ௪ 


காலபைரவாஷ்டகம்‌ 


பூ*கதஸங்க* நாயகம்‌ விமால கீர்தி தா£யகம்‌ 

காயிவாஸி லோக புண்ய பாப மோத*கம்‌ விபு“ம்‌ | 
நீதிமார்க கோவிதசம்‌ புராதனம்‌ ஐக:த்பதிம்‌ 

காமிகா புராதி“நாத: காள பைரவம்‌ ப*ஜே ॥ 8 


(கருத்து) பூத கணங்களுக்குத்‌ தலைவனும்‌, பரந்த கீர்த்தியைத்‌ தருபவனும்‌, 
காயியில்‌ வஸிப்போரது புண்ய பாபங்களுக்கு பரிக்ஷைதருபவரும்‌, பிரபுவும்‌, நியாய 
வழிக்குச்‌ சிறந்த வழிகாட்டியும்‌, மிகப்‌ பண்டைய காலத்தவரும்‌ லோக நாயகருமான 
காமப்‌ நாத கால பைரவரைப்‌ பஜிக்கிறேன்‌. 


௯௭ கசல்‌ ஈன்‌ 9 என்ன்‌ 
ளா எக ளர்‌ ௭௭ UU எண்‌ | 
ரக ET ஸ்ர எனர்‌ 
ணன காள எரர்‌ எள்‌ ஊ௱ ॥ 8 
கால பை*ரவாஷ்டகம்‌ பட:ந்தி யே மனோஹரம்‌ 
ஜ்ஞான முக்தி எமாத*னம்‌ விசித்ர புண்ய வர்த*னம்‌ | 
மோக மோஹ தை*ன்ய லோப* கோபதாப நாறனம்‌ 
தே ப்ரயாந்தி கால பை*ரவாங்க்‌சரி ஸந்நிதிம்‌ த்‌*ருவம்‌ ॥ 9 


(கருத்து) அழகானதும்‌, மோக்ஷஸாதநமும்‌, விசித்ரமானதும்‌ புண்யத்தை 
வளர்ப்பதும்‌, யோகம்‌ மோஹம்‌ ஏழ்மை லோபம்‌ கோபம்‌ தாபம்‌ முதலியவைகளைப்‌ 
போக்குவதுமான கால பைரவாஷ்டகத்தைப்‌ படிப்போர்‌ நிச்சயமாக அவரது திருவடி 
யை அடைவார்‌. 


இதி ஸ்ரீமச்‌ சங்கராச்சார்ய விரசித 
காலபைரவாஷ்டகம்‌ 
ஸம்பூர்ணம்‌. 


